யோனா 
சர்வ ஜனத்திற்குமான தேவனின்‌ அன்பு 


இந்தப்‌ புத்தகத்தை ஆக்கியோன்‌ குறித்து 

* யோனா என்ற பெயரின்‌ அர்த்தம்‌ “புறா” 

* இவன்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ தொலைதூரத்தில்‌ ஒரு மூலையில்‌ உள்ள கலிலேயாவின்‌ காத்தேபர்‌ ஊரைச்‌ 
சேர்ந்தவன்‌. இந்தப்பகுதி செபுலோன்‌ கோத்திரத்திற்குரியது. | 

* 2இரா14:25ல்‌ இவன்‌ 2வது யெரோபெயாம்‌ ஆண்ட கிமு 785ம்‌ ஆண்டுகளில்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைத்தான்‌ 
என்று சொல்லப்படுகிறது. ்‌. 

* ஆச்சாரமான யூதர்கள்‌ பெரிய பாவநிவாரண நாளில்‌ (யோம்‌ கிப்பூர்‌ யோனாவின்‌ புத்தகத்தை 
வாசிப்பார்கள்‌. 

* இஸ்ரவேலுக்கான தீர்க்கதரிசனம்‌ இதில்‌ இல்லை. 

* இதை எழுதின யோனாவுக்கு நேர்ந்த அனுபவத்தின்‌ பதிவே இந்தப்‌ புத்தகம்‌. I 

* இயேசு தமது ஊழியத்தின்‌ காலத்தில்‌ குறிப்பிட்ட எழுதப்பட்ட தீர்க்கதரிசி களில்‌ யோனாவும்‌ ஒருவன்‌ 
(மற்றையவர்கள்‌ -ஏசாயா, தானியேல்‌, சகரியா) 5 


* அதிகாரங்கள்‌ 4 
* வசனங்கள்‌ 48 


-. யோனாவின்‌ பின்னணி குறித்து 


38 


அசீரிய இராஜ்யத்தின்‌ தலைநகரான நினிவேயின்‌ அக்கிரமங்களுக்கு எதிராக பிரசங்கம்‌ செய்ய தேவன்‌ யோனாவுக்கு 
கட்டளையிட்டார்‌ (1:1-2). ஆனாலும்‌ அவன்‌ அதை செய்யாமல்‌ கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடினான்‌ (1:10). 
நினிவேக்கும்‌ தர்ஷசுக்கும்மான தூரம்‌ மகா பெரியது. நினிவே டைகிரிஸ்‌ நதியின்‌ கிழக்கில்‌ அமைந்துள்ள பட்டணம்‌. 
தற்கால ஈராக்‌. 

யோனாவின்‌ சொந்த ஊரிலிருந்து 500 மைல்கள்‌ கிழக்கில்‌ இருந்தது நினிவே. 

தர்ஷசோ காத்தேபரிலிருந்து மேற்காக இருந்தது. தர்ஷஸ்‌ இஸ்ரவேலுக்கு 2500 மைல்கள்‌ தொலைவில்‌ நினிவேக்கு 
எதிர்திசையில்‌ இருந்தது. யோனாவுக்கு இருந்த தொலைக்கோடியான இடமாயிருந்தது. 

யோனா தனக்கும்‌ அசீரியாகளுக்குமிடையில்‌ மிக அதிக தூரமிருக்க விரும்பினான்‌. 


அசீரியர்கள்‌ கொடுமையானவர்கள்‌ 


% 


அவர்கள்‌ கைதிகளை சித்திரவதை செய்வதற்கு பேர்போனவர்கள்‌. அவர்கள்‌ எதிரி ஒருவனை பிடித்தால்‌ அவனை 
பாலைவனத்தின்‌ மணலில்‌ அவனது கழுத்துவரை புதைத்து தோலினால்‌ செய்யப்பட்ட வாரினால்‌ அவனது i 
நாக்கை இழுத்து வெளியேவிட்டு எச்சில்கூட விழுங்காதபடி செய்து பாலைவன வெய்யிலில்‌ சாகும்படி விட்டூவிடுவார்கள்‌. 
அசீரியர்கள்‌ படையெடுக்கும்போது படைவீரர்களின்‌ குடும்பங்களும்‌ அவர்களோடு செல்லும்‌. அவர்கள்‌ ஒரு | 
நகரத்தில்‌ இறங்கும்போது வெட்டுக்கிளிகள்‌ மூடியதுபோல இருக்கும்‌. அவர்களது கொடுங்கையில்‌ விழுவதைப்‌ 
பார்க்கிலும்‌ தற்கொலை செய்துகொண்டு சாவது மேல்‌ என்று நகரங்கள்‌ பல அவ்வாறு செய்துகொண்டதாக வரலாறு 
கூறுகிறது. 

அசீரியர்கள்‌ இஸ்ரவேல்‌ மீது பலமுறை தாக்குதல்‌ நடத்தியிருந்ததால்‌ யோனா அவர்களின்‌ கொடுமைசெயல்களை 
கண்களால்‌ நேரடியாக பார்த்திருக்ககூடும்‌. 


oo 0sior Gobrieltioh. 52. i 000050 A Charen Wi od - 


யோனாவில்‌ காணப்படும்‌ 6 புதிய ஏற்பாட்டு படிப்பினைகள்‌ 


1. உயிர்த்தெழுதல்‌ 

* உயிர்த்தெழுதலை இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகம்‌ முன்மொழிகிறது. 

* பொல்லாத விபசாரச்‌ சந்ததியார்‌ அடையாளத்தைத்‌ தேடினபோது இயேசு அவர்களுக்கான பதிலில்‌ 
யோனாவின்‌ புத்தகத்தின்‌ நிகழ்வை குறிப்பிடுகிறார்‌.(மத்‌ 12:38-40) 


2. இரட்சிப்பு கிரியைகளினால்‌ வருவதல்ல 
* இரட்சிப்பு விசுவாசத்தால்‌ வருகிறது, அது மனந்வருந்துதலுக்கு நேராய்‌ நடத்துகிறது. 
* மிக முக்கியமான அறிக்கை 2:9ல்‌ உள்ளது. “இரட்சிப்பு கர்த்தருடையது” 


3. தேவனின்‌ கிருபைனக்கான நோக்கம்‌ விரக்திக்குரியதல்ல 
ஈ இந்தப்‌ புத்தகம்‌ தேவனுடைய இரட்சிப்பின்‌ செய்தியை கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு 
அதை அறிவிக்கிற அவருடைய உறுதியான தீர்மானத்தை காண்பிக்கிறது. 


டட... A - 


யோனாவில்‌ காணப்படும்‌ 6 புதிய ஏற்பாட்டு படிப்பினைகள்‌ 


4. உண்மையில்லாமல்‌ இருத்தலை தேவன்‌ விட்டுவிடுகிறவரல்ல. 

* தேவன சொன்னதை யோனா முதல முறை செய்யாதபோது, தேவன்‌ அவன வேண்டாம்‌ என்று 
விட்டுவிடவில்லை. 

ஈ 3:1ல்‌ இரண்டாந்தரம்‌ கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, என்பது ஊக்கமளிக்ககூடிய 
வசனம்‌. 


5. கர்த்தர்‌ நல்லவரும்‌ கிருபையுள்ளவருமாய்‌ இருக்கிறார்‌ (4:2) 
* பழைய ஏற்பாடு தேவனின்‌ கோபக்கினையையும்‌, புதிய ஏற்பாடு அவரது அன்பையும்‌ 
வின்படூத்துகிறது என்ற சொல்லுவது முற்றிலும்‌ தவறானது. 


6. தேவன்‌ புறஜாதியாருக்கும்‌ தேவனாயிருக்கிறார்‌ 

ஈ ரோமர்‌ 3:29ம்‌ வசனம்‌ இந்த புத்தகத்தின்‌ அடிப்படையில்‌ எழுதப்பட்டது. தேவன்‌ யூதருக்குமாத்திரமா 
தேவன்‌? புறஜாதிகளுக்கும்‌ தேவனல்லவா? ஆம்‌ புறஜாதிகளுக்கும்‌ அவர்‌ தேவன்தான்‌. 

* யோனாவின்‌ புத்தகம்‌ நற்செய்திப்பணிக்கான சிறந்த புத்தகம்‌. அது உலக தரிசனத்தை 
கொண்டிருக்கிறது. 


ஜவர. ON ie 


யோனாவின்‌ புத்தகத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


யோனா அமைக்கப்பட்ட பணிக்கு செல்லாமல்‌ விலகியோடுதல்‌ அதி1-2 

ஈ யொனாவுக்கு கொடுக்கப்பட்ட பணி அவனது தப்பித்தல்‌ 1:1-3 

* ஆபத்தில்‌ அகப்பட்ட மாலுமிகள்‌ அவர்கள்‌ தெய்வங்களை நோக்கி கதறுதல்‌ 1:4-6 
* யோனாவின்‌ கீழ்ப்படியாமை வெளிச்சத்திற்கு வருதல்‌ 1:7-10 

௩ யோனா தண்டிக்கப்படுதலும்‌ விடுவிக்கப்படுதலும்‌ 1:11-2:1,2:10 

* யோனாவின்‌ நன்றி சொல்லும்‌ ஜெபம்‌ 2:2-9 


யோனா விருப்பின்றி கொடுக்கப்பட்ட பணியை நிறைவேற்றுதல்‌ அதி 3-4 

* யோனாவுக்கு மீண்டும்‌ கொடுக்கப்பட்ட பணி 3:1-4 

* ஆபத்தில்‌ அகப்பட்ட நினிவே மக்கள்‌ மனந்திரும்பி கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பித்தல்‌ 3:5-9 
* நினிவே மக்கள்‌ மனந்திரும்புதல்‌ ஏற்றுக்கொள்ப்பட்டது 3:10-4:4 

௩ யோனாவின்‌ கோபமும்‌ தேவனின்‌ கடிந்துகொள்ளுதலும்‌ 4:5-11 


“படப்‌. OO iii 


